7 : 1666 


மகாபலிபுரத்து 
ஜைன சிற்பம் . 


* 


ஆசிரியர் : 
உயர்திரு . மயிலை , சீனி வேங்கடசாமி அவர்கள் 

சென்னை , 


பதிப்பித்தவர் : 
திரு . A. J. அனந்தராஜய்யன் , 

உரிமையாளர் : 
ஸ்வஸ்திக் புகையிலை தொழிற்சாலை , வேதாரணியம் . 


1950. 


ஸ்வள் திக் புகையிலை அச்சகம் , வேதாரணியம் . 


மகாபலிபுரத்து 
ஜைன சிற்பம் . 


ஆசிரியர் : 
உயர்திரு . மயிலை , சீனி வேங்கடசாமி அவர்கள் 

சென்னை . 


பதிப்பித்தவர் : 
திரு . A. J. அனந்தராஜய்யன் , 

உரிமையாளர் : 
ஸ்வஸ்திக் புகையிலை தொழிற்சாலை , வேதாரணியம் . 


19:50. 


வேதாயம் , ஸ்வஸ்தி புகையிலை அச்சகத்தில் 

பதிப்பிக்கப்பட்டது. 


முகவுரை. 


போது , 


நமது நாட்டிலே முற்காலத்திலே ஜைன மதம் சிறப்பும் செல் 
வாக்கும் பெற்று இருந்தது . ஜைன மதம் சிறப்புற்றிருந்த அந்த 
காலத்திலே , ஜைனர் கலைகளையும் காவியங்களையும் வளர்த்தார்கள் 
காவிய இலக்கியங்களை எழுதியதோடு அமையாமல் சிற்பம் , ஓவியம் 
இசை , நாட்டியம் முதலிய கலைகளை வளம்பட வளர்த்தார்கள் 
பிற்காலத்திலே சமயப்பூசல்கள் கிளம்பி . குழப்பங்கள் , உண்டான 

ஜைன மதம் , தான் இருந்த உயர் நிலையிலிருந்து பின் 
னடைந்து , 

காலஞ் செல்லச் செல்ல குன்றி குறைந்துவிட்டது 
ஜைனர்கள் வளர்த்த கலைகள் மறைக்கப்பட்டன, அல்லது மாற்றப் 
பட்டன . ஆனாலும் , தமிழ்நாட்டிலே - ஆங்காங்கே - காணப்படுகிற 
சிற்பங்களும் ஓவியங்களும் குகைக் கோயில்களும் கற்கோயில்களும் 
பண்டை க்காலத்திலே ஜைனர் வளர்த்த கலைப் பண்புகளை இப்போதும் 
வெளிப்படுத்துகின்றன . 

ஆனால் , அக்கலைப் பொருள்களின் காட்சி 
யைக்கண்டு அக் கலையின்பங்களைத் துய்க்கிறவர் இக்காலத்தில் 
எத்தனைபேர் உளர் ? அந்தோ ! நமது நாடு- கலைகளை வளர்த் 
துக் கலையின்பத்தைத் துய்த்து வளர்ந்த நமது நாடு , இப்போது கலைப் 
பெருமையை உணராமல்கலையின்பத்தை துய்க்காமல் காலங்கழிக்கிறது ! 
இப்போது சிலகாலமாகக் கலை கலை என்னும் கூக்குரல் நாட்டிலும் 
ஏட்டிலும் கேட்கப்படுகிறது . எனினும் நமது பழங்கலையில் ,, 
ன்னும் நமது மக்களுக்கு ஆர்வம் பிறக்கவில்லை . 


ஜைனர் ,அமைத்துக் கொடுத்த பல கலைச் செல்வங்களிலே 
ஒன்று , மகாபலிபுரத்திலே கற்பாறையில் அழகுறச் செதுக்கிய மைக் 
கப்பட்டுள்ள புடைப்புச் சிற்பம் ( Bas talief Sculpture ) . இச்சிறந்த 
சிற்பம் இப்போது , அர்ச்சுனன் தபசு என்று பாமர மக்களாலும் , 
பகீரதன் தபசு என்று வேறு சிலராலும் பெயர் கூறப்படுகிறது . 
ஆனால் , இக்கதைகளுக்கும் இச்சிற்பத்திற்கும் யாதொரு பொருத் 
தமும் காணப்படவில்லை . ஜைனரின் அஜிதநாதர் புராணத்தில் கூறப் 
படுகிற 

சாகரர்களின் கதை இச்சிற்பத்தில் எழுதப்பட் 
டிருக்கிறது . இந்த ஜைனக்கதை இப்போது மறக்கப்பட்டு , இச்சிற் 
பத்திற்குப் பொருத்தமற்ற வேறு கதைகள் கற்பிக்கப் படுகின்றன 
ஆகவே , இச்சிற்பத்தின் உண்மைக் கருத்தை விளக்கி இச்சிறு நூலை 
எழுதினேன் . இதை எழுதிச் சில ஆண்டுகளாயினும் , இதனை 
அச்சிட்டு வெளிப்படுத்தும் வாய்ப்பு ஏற்படவில்லை. சில நாட்களுக்கு, 


சகர 


முன்பு வேதாரணியம் , திரு . A. J. அனந்தராஜய்யன் முதலியார் 
அவர்களைத் தோழர் திரு . T. S. ஸ்ரீபால் அவர்களுடன் தற்செயலாகச் 
சந்திக்க நேரிட்டது . அச்சமயம் , இந்தச் சிற்பத்தைப் பற்றிய செய் 
தியை முதலியார் அவர்கள் அறிந்தார்கள் . உடனே , தமது சொந்தச் 
செலவில் இந்நூலை அச்சிட்டு, வெளியிடுவதாகக் கூறி அவ்வாறே 
இதனை வெளியிட்டு தவினார்கள் . முதலியார் அவர்கள் இதனை வெளி 
பிட்டிராவிட்டால் , இந்நூல் வெளிவராமலே மறைந்திருக்கும் . 
இதன் பொருட்டு , கலையார்வம் உள்ள இப்பெரியாரைப் பராட்டு 
வதோடு , எனது வணக்கத்தையும் நன்றியையும் செலுத்துகிறேன் . 
தமிழுலகம் இப் பெரியாருக்கு நன்றி செலுத்தக் கடமைப் 
பட்டுள்ளது . 


மகாபலிபுரத்துச் சிற்பக்கலை போன்று , வேறு பல சிற்பங்களும் 
ஓவீயங்கவூம் நமதுநாட்டில் இருக்கின்றன . தமிழ்நாட்டின் கலைச் 
செல்வத்திற்கு அளவில்லை . அவற்றின் அருமை பெருமை வெளிப் 
படும்நாள் என்னாளோ ? அக்கலைக் காட்சிகளைக்கண்டு நமது நாட்டு 
மக்கள் இன்புறும் நாள் எந்நாளோ ? பழைய கலைச் செல்வங்களை 
அழியவிட்டுப் புதிய புதிய கலைச் செல்வங்களை உண்டாக்குவது 
அறிவுடைமையாகாது . பழைய கலைச் செல்வங்களைக் காப்பாற்ற 
வேண்டும் , போற்றவேண்டும் . அதோடு புதிய புதிய நவீன கலைச் 
செல்வங்களையும் உண்டாக்கவேண்டும் . பழைய கலைப் பொக்கிஷங் 
களை நாம் போற்றிப் பாதுகாக்க இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. 
இனியேனும் போற்றிப் பாதுகாப்போமாக . 


மலரகம் , 
மயிலாப்பூர், 
சொன்ன . 


சீனி . வேங்கடசாமி . 


பதிப்புரை . 


வடமொழி தென்மொழி என்னும் இரண்டு மொழிகளையும் 
நெடுங்காலம் பாடுபட்டுச்சீராக்கி அமிழ்தினும் இனிய சுவையும் , 
ஆழ்ந்த கருத்தும் , தெளிவும் , தண்ணிய ஒழுக்கமும் குடி கொண்டு 
விளங்கும் மேன்மையுடையதாக்கி அவைகளிற் பல காவியங்களையும் 
நீதி நூல்களையும் செய்து வைத்தவர்கள் ஜைன சமயப் பேர மிஞர்களே 
பாவர், என , யசோதர காவியத்தை முதன் முதலில் பதிப்பித்த 
தில்லையம்பூதூர் உயர்திரு . வெங்கடராம அய்யங்கார் அவர்கள் 
அக்காவியத்தின் முகவுரையில் புகழ்ந்துள்ளார்கள் . 


உண்மையில் ஜைனப் பேரறிஞர்கள் உலகம் உய்ய வேண்டி 
காலைப் பொழுதும் மாலைப் பொழுதும் கல்விப் பொருளே செல்வப் 
பொருளாய்க் கொண்டு அறிவுக்கலைகளை , அன்பு நெறிகளை ஆர்வத் 
தோடு வளர்த்துள்ளனர் அதுமட். இமன்று ! அத்தகைய அறிவுக் 
கலைகளில் தோன்றும் கருத்துக்களையும் வரலாற்றுச் செய்திகளையும் 
கல்லி லேயும் செதுக்கி வைத்தனர் . ஓவியங்களின் வாயிலாகவும் தீட்டி 
வைத்தனர். இவ்வுண்மைகளை இந்தியாமுழுவதுங் காணப்படும் 
மலைகள் , குகைகள் , கோயில்கள் , சிற்பங்கள் , ஓவியங்கள் முதலிய 
வற்ல் 3 யலாம் . அவற்றினுள் ஒன்றே நமது மாமல்லபு ) த்துச் 
சிற்பக்கலை 


இச்சிற்பங்களின் உண்மை 

வரலாறுகளை 

அறிந்தோ 
அறியாமலோ அச்சிற்பங்களை அர்ச்சுனன் தவம் என்றும் பாகீரதன் 
தவம் " என்றும் பலவாறாக எழுதி வெளியிட்டுள்ளனர் . 

ஆனால் 
மாமல்லபுரச் சிற்பங்களை நேரே சென்று பார்த்தால் ஏதோ சமய 
வெறி இங்கு நடனம்புரிந்துள்ளதென்பதை ஆங்காங்குள்ள சிறு சிறு 
கோயில்களின் மத்தியில் உள்ள உருவங்கள் அடியோடு அரிக்கப் 
பட்டுள்ளவற்றினின்றும் தெளிவாகும் . காய்தல் உவத்தலின்றி நடு 
நிலைமை யோடு ஆராயும் புலவர்களும் , கல்வெட்டு 

கல் வெட்டு நிபுணர்களும் , 
புதைபொருள் - ஆராய்ச்சியாளர்களும் , வரலாற்றுப் பேராசிரியர்களும் 
இந்நாட்டிற்குத் தேவை தேவை யென்பதை அங்கே அழிக்கப் ) 
பட்டிருக்கும் சிற்பங்கள் அபயக்குரலால் அழைப்பன போன்று 
தோன்றுகின்றன ! 


நமது 


தமிழகத்தில் ஆராய்ச்சியின் 

பெயரால் 
தமிழ்த் தொண்டின் பெயரால் எத்துணைக் கலைக் கொலைகள் நடந்து 
வருகின்றன வென்பதை எடுத்துக்கூறவும் வெட்கமாயிருக்கிறது ! 
ஒருசமயத்திற்குரிய நூல்களையும் வரலாற்றையும் திருத்தியும் 
கூட்டியும் , குறைத்தும் மறைத்தும் எழுதி வெளியிடுவது சகஜமாகி 
விட்டது . இவைகளை யெல்லாம் விட பண்டைய நூலாசிரியர்களை மத 
மாற்றும் தொண்டுதான் தலைசிறந்து விளங்குகின்றது ! 


அந்தோ ! இதைவிட ஒரு நாட்டிற்கும் , அந்நாட்டின் 
கலைகளுக்கும் , வரலாற்றுண் மைகளுக்கும் கேடு விளைவிக்க வேறு 
என்ன வேண்டும் ? 


" சமன் செய்து சீர்தூக்குங் கோல் போல் அமைந் தொருபால் 

கோடாமை சான்றோர்க் கணி 
என்ற, தேவர் திருவாய் மொழியைச் சிரமேற்றாங்கி " கிருள் தவமும் 
தமிழும் பௌத்தமும் தமிழும் " என்ற இரு அரும் பெரும் 
ஆராய்ச்சி நூல்களை வெளியிட்டுப் பேரும் புகழும் பெற்ற உயர் திரு. 
மயிலை சீனி. வேங்கடசாமி அவர்களே மாமல்லபுரத்துச் சிற்பங்களை 
நடு நிலைமையோடு ஆராய்ந்து அவை ஜைன சார்புடையவை எனப் 
பல ஆதாரங்களுடன் இந்நூலில் எடுத்து விளக்கியுள்ளார் . 


தொல்காப்பிய உரையாசிரியராகிய இளம்பூரணரை புலவுத் 
துறந்த நோன்பியராதலாற் பொய் கூறார் ” என நக்கீரர் போன்ற புலவர் 
பெருமக்கள் அவருரையைப்போற்றிப் புகழ்ந்து ஏற்றது போல் 
அறிஞர் மயிலை சீனி . வேங்கடசாமி அவர்களின் இவ்வாராய்ச்சி உரை 
யையும் சென்னை , ஆர்க்கியாலஜி கழகத்தில் நடந்த ஆராய்ச்சிக் 
கூட்டத்தில் அறிஞர்கள் பலரும் ஏற்றுக்கொண்டதால் இதன் உயர் 
வையும் உண்மையையுங் கருதி யானும் ஆவலோடு அச்சிட்டு வழங்க 
முன் வந்தேன் . அறிஞர் மயிலை சீனி . 

சீனி . வேங்கடசாமி அவர்களின் 
சிறந்த தமிழ்த்தொண்டை இத்தமிழகம் என்றும் மறவாததுபோலவே 
ஜன பெருமக்களும் அவருக்கு நன்றி செலுத்தக் கடமைப்பட்டுள்ள 
னர் என்பதை வணக்கத்துடன் தெரிவித்துக்கொள்ளுகிறேன் . 

அவ் அறிஞர் எழுதியுள்ள சமணமும் தமிழும் " என்ற அரிய 
ஆராய்ச்சி நூலினையும் விரைவில் அச்சிட்டு வெளியிட முயற்சிக் 
கின்றோம் என்பதையும் , அப்பெரியாருக்கும் தமிழகத்திற்கும் மகிழ்ச்சி 
யுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் . 


பை 


10--6.-- 50 


| 


இங்ஙனம் , 
அ . ஜீ . அனந்தராஜய்யன் முதலியார், 


வேதாரணியம் . 


சு 


மகாபலிபுரத்து 


ஜைன சிற்பம் . 


முன்னுரை. 


மகாபலிபுரம் என்பது சென்னைப் பட்டினத்துக்குத் தெற்கே 
30 மைலில் , கடற்கரை ஓரத்தில் இருக்கிற சிறு கிராமம் . 

இது செங் 
கற்பட்டு ரயில் நிலயத்திலிருந்து கிழக்கே பதினெட்டுமைல் தூரத்தில் 
இருக்கிறது . இக்கிராமத்திற்குச் சென்னையிலிருந்தும் , செங்கற்பட்டி 
லிருந்தும் பஸ் வண்டிகள் போகின்றன . மாவலிவரம் என்றும் மகா 
பலிபுரம் என்றும் இதற்கு இப்போது பெயர் வழங்கப்படுகிறது . இப் 
பெயரைக் கேட்டவுடனே மகாபலிச் சக்கரவர்த்தி கதை நினைவுக்கு 
வருகிறது . ஆனால் , மகாபலிச் சக்கரவர்த்திக்கும் மகாபலிபுரத்துக்கும் 
யாதொரு சம்பந்தமும் இல்லை . பல்லவ அரசர்களுக்கு இந்தப்பட்டி 
னம் முற்காலத்திலே துறைமுகப் பட்டினமாக இருந்தது . பல்லவ 
அரசர்களில் ஒருவனான நரசிம்மவர்மன் என்னும் அரசன் , தன்னு 
டைய சிறப்புப் பெயராகிய மாமல்லன் என்னும் பெயரை இந்த 
ஊருக்குச் சூட்டினான் . ஆகவே இது மாமல்லபுரம் என்று வழங்கப் 
பட்டது . பிற்காலத்தில் இந்தப் பெயர் சிதைந்து மகாபலிபுரம் என் 
றும் மாவலிவரம் என்றும் வழங்கப்படுகிறது . 


பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே , பல்லவ அரசர் காலத்தில் 
பெரிய துறைமுகப் பட்டினமாகச் சிறப்புடன் இருந்த இப் பட்டினம் 
இப்போது சிறு கிராமமாக இருக்கிறது . சிறிய கிராமமாக இருந் 
தாலும் , இது உலகம் முழுவதும் பேர் பெற்றிருக்கிறது . அமெரிக்கா 
ஐரோப்பா கண்டங்களிலிருந்தும் , சீனா , பர்மா , ஜப்பான் , இலங்கை , 


றில் வெகு அழகாகச் செதுக்கப் பட்டிருக்கிறது . இக்கற்பாறைக் 
ஜாவா, சுமாத்ரா முதலிய நாடுகளில் இருந்தும் சென்னைக்கு வருகிற 
யாத்திரிகர்கள் மகாபலி புரத்திற்கு வந்து இங்குள்ள குகைக் கோயில் 
களையும் , கற்றேர்களையும் , பாறைகளில் செதுக்கப்பட்டுள்ள சிற்ப 
வேலைப்பாடுகளையும் கண்ணாறக்கண்டு மனமாற மகிழ்ந்து செல்கிறார் 
கள் . இந்தியா தேசத்தில் , சிற்பக்கலைப் பெருமையினால் சிறப்படைந் 
துள்ள பல இடங்களில் மகாபலிபுரமும் ஒன்று . சென்னை அரசாங் 
கத்தார் ஞாயிற்றுக்கிழமைதோறும் மகாபலிபுரத்திற்கென்று தனி பஸ் 
வண்டி விடுகிறார்கள் என்றால் , இங்குள்ள சிற்பக்கலைகளின் சிறப்பை 
யும் அழகையும் விளக்கிக் கூற வேண்டுமோ ? 

இந்தச் சிறு நூலிலே , நாம் ஆராயப்புகுவது , மகாபலிபுாத் 
திலே இருக்கிற அர்ச்சுனன் தபசு என்று பெயர் வழங்கப்படுகிற ஒரு 
சிற்பத்தைப் பற்றித்தான் . இந்தச் சிற்பம் ஒரு 

இந்தச் சிற்பம் ஒரு கற்பாறைக் குன் 
குன்றின் கிழக்குப்பக்கம் , நெடுஞ்சுவர்போன்று செங்குத்தாக அமைந் 
திருக்கிறது . சுமார் 96 அடி நீளமும் 43 அடி உயரமும் உள்ள இந்தச் 
செங்குத்தான பாறையிலே, கைதேர்ந்த சிற்பிகள் பல அழகான உரு 
வங்களை அமைத்திருக்கிறார்கள் . இந்தச் சிற்பம் , பார்ப்பவர் கண்களை 
யும் மனத்தையும் கவர்ந்து மிகக் கம்பீரமாகவும் அழகாகவும் காணப் 
படுகிறது . கி . பி . 7- ஆம் நூற்றாண்டிலே , அதாவது இற்றைக்கு 
1300 ஆண்டுகளுக்கு முன்னே அமைக்கப்பட்ட இந்தச் சிற்பம் , கடற் 
காற்றினாலும் மழை வெயிலினாலும் தாக்குண்டு சிறிது மழுங்கிவிட்ட 
போதிலும், இன்னும் அதன் அழகும் கம்பீரமும் குறையாமல் மக்கள் 
மனத்தைக் கொள்ளை கொள்கிறது . ( படம் 1 காண்க . ) 

இந்தச் சிற்ப உருவம் , அர்ச்சுனன் தபசு என்னும் கதையைக் 
குறிக்கிறது என்று சிலர் கருதுகிறார்கள். அதாவது மகாபாரதத்திலே 
வன பர்வத்தில் கூறப்படுகிற , அர்ச்சுனன் தபசு செய்து சிவனிடம் 
பாசுபதாஸ்திரம் பெற்ற கதையைக் காட்டுகிறது இந்தச்சிற்பக் காட்சி 
என்று சொல்லுகிறார்கள் . 1914 - ஆம் ஆண்டில் , பிரான்ஸ் தேசத்து 
அறிஞரான M. Victor Goloubaaw என்பவர் , இந்தச் சிற்பக்காட்சி 
யை நேரில்வந்து பார்த்தபோது , இது அர்ச்சுனன் தபசு அல்ல என்றும் , 
ராமாயணம் பால காண்டத்தில் கூறப்படுகிற பகீரதன் தபசு என்னும் 
கதையை இது காட்டுகிறது என்றும் தமது கருத்தை வெளியிட்டார் . 
அதன் பிறகு , இவர் கூறிய கருத்து தான் உண்மை என்று பலர் அபிப் 
பிராயப்படுகின்றனர் . 

ஆனால் , இந்தச் சிற்பக் காட்சியை நேரில் போய் ஊன் றிப் பார் 
த்துக் கூர்ந்து கவனித்தால் , இது அர்ச்சுனன் பாசுபதாஸ்திரம் பெற்ற 
கதையும் அல்ல , பகீரதன் தபசு செய்து கங்கையைப் பூலோகத்துக்குக் 
கொண்டுவந்த கதையும் அல்ல என்று தெரியவருகிறது. ஏனென்றால் 
இதில் காணப்படும் சிற்ப உருவங்களுக்கும் இக்கதைகளுக்கும் பொரு 
த்தம் காணப்படவில்லை இந்தச் சிற்பத்தில் , ஒற்றைக் காலில் நின்று 


LILLD.1. 


C5pyright-DepartmentofArchaeology. 


கைகளைத் தலைக்குமேல் உயர்த்தித் தவம் செய்கிற உருவம் அர்ச்சுனன் 
என்றும் , அதற்கு எதிரில் நான்கு கைகளுடன் நிற்கும் தெய்வம் சிவ 
பெருமான் என்றும் சிலர் கூறுகிறார் கள் . இவர்கள் சொல்வதை ஒப்புக் 
கொண்டால் , இந்தச் சிற்பத்தில் காணப்படுகிற மற்ற உருவங்கள் 
எதைக் குறிக்கின்றன என்ற கேள்வி எழுகிறது . இந்தச் சிற்பத்தில் 
காணப்படுகிற நாககுமாரர்கள் , தெய்வ கணங்கள் , யானைகள் , கங்கை 
ஆறு , கோயில் , தலையற்ற மூன்று உருவங்கள் , மற்றும் பல மனித 
உருவங்கள் இவை எல்லாம் ஏன் இந்தச்சிற்பத்தில் காணப்படுகின்றன ? 
மேலும் , தபசுசெய்கிற அர்ச்சுனனிடத்திற்குச் சிவபெருமான் , வேடன் 
உருவங்கொண்டு போனார் என்றும் உமையம்மையார் வேடுவச்சி உரு 
வம் எடுத்து உடன் சென்றார் என்றும் புராணம் கூறுகிறது . வேடன் 
வேடுவச்சி உருவங்கள் இதில் காணப்படவில்லை . ஆனால் , கதைக்குத் 
தொடர்பு இல்லாத அநாவசியமான உருவங்கள் இதில் காணப்படுகின் 
றன . அன்றியும் இந்தியச் சிற்ப முறைப்படி , கதைக்கு முக்கியத்துவம் 
உள்ள கதைத் தலைவர்களான அர்ச்சுனனையும் சிவபெருமானையும் 
பெரிய உருவமாக அமைத்து , கதைக்கு முக்கியத்துவம் இல்லாத மற்ற 
உருவங்களைச் சிறிய உருவமாக அமைத்திருக்க வேண்டும் . இந்தச் 
சிற்பத்தில் அப்படி அமைக்கப்படவில்லை . நாகர்கள் , தெய்வ கணங் 
கள் , யானை கோயில் தலையற்ற உருவங்கள் முதலியன முக்கிய இடம் 
பெற்றிருக்கின்றன . இவற்றை எல்லாம் சேர்த்து யோசிக்கும்போது , 
இந்தச்சிற்பக்காட்சி , அர்ச்சுனன் தபசைக் குறிப்பதல்ல என்றும் வேறு 
ஏதோ கதையைக் குறிக்கிறது என்றும் கருத வேண்டியிருக்கிறது . 


இனி , மற்றொரு சாரார் கருதுகிறபடி இந்தச் சிற்பக்காட்சி பகி 
ரதன் தபசைக்குறிக்கிறதா என்று பார்ப்போம் . M.Victor Goloubeaw 
அவர்கள் கருதுகிறபடி , இச்சிற்பத்தின் நடுவில் காணப்படுகிற , கங்கை 
ஆறு இழிந்து ஓடுவது போன்ற காட்சி ; முக்கிய இடம் பெற்றிருக்கிறது . 
ஆனால் சங்கையில் நாக அரசனும் அவன் மனைவியும் ஏன் கணப்படு 
கிறார்கள் ? மேலும் அவர் கூறுவதுபோல , ஒற்றைக்காலில் நின்று தவம் 
செய்கிறஉருவம் பகீரதனைக்குறிக்கிறது என்று ஒப்புக்கொள்வோமா 
னால் , அவனுக்கு எதிரில் நான்கு கைகளுடன் காணப்படு கிற உருவத் 
தைச் சிவன் என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் , இந்த 
உருவத்துக்குத்தலையில் கிரீடமகுடம் காணப்படுகிறது . சிவன் ஜடாமகுடம் 
உடையவர் . அல்லாமலும் இவ்வுருவத்தின் கையில் கதாயுதம் போன்ற) 
ஆயுதம் காணப்படுகிறது . சிவனுக்குச் சூலம் , மழு முதலிய ஆயுதங்கள் 
உண்டேயன்றிக் கதாயுதம் கிடையாது . எனவே இந்த உருவம் சிவனைக் 
குறிப்பது அன்று . முக்கியமான இன்னொரு விஷயத்தை இங்கு கவனிக்க 
வேண்டும் . அதாவது , பகீரதன் தபசு என்னும் கதையில் , கங்கை ஆகா 
யத்திலிருந்து பூமியில் மிகவேகமாக இறங்கிய போது சிவபெருமான் அக்கங் 
கையைத் தமது ஜடையில் தாங்கிக் கொண்டார் என்பது . அந்தக்காட்சி , 
இந்தச்சிற்பத்தில் காணப்படவில்லை. இந்தச்சிற்பம் பகீரதன் தபசு என் 
னும் காட்சியைக்குறிப்பதாக இருந்தால் , கங்காதரமூர்த்தியின் உருவம் 
இதில் இடம்பெற வேண்டும் அல்லவா ? கங்காதரமூர்த்தியின் அழகான 
சிற்பஉருவங்கள் . பல்லவ அரசர் காலத்தில் அமைக்கப்பட்டவை , இன்றும் 


ஜைன நூல்களைப் படித்தபோது இக்கேள்விக்கு 
கிடைத்தது ! இந்தச் சிற்பம் ஒரு ஜைனக் கதையைக் குறிக்கிறது என் 
பல இடங்களில் காணப்படுகின்றனவே . கங்காதரமூர்த்தியின் உருவம் 
இந்தச் சிற்பத்தில் ஏன் இடம்பெறவில்லை ? கதைக்குப் புறம்பான 
யானை , நாகர்கள் , தேவர்கள் , தலையற்ற உடல்கள் , தலைவணங்கி உட் 
கார்ந்திருக்கும் முனிவரின் உருவம் , கோயில் இவைகள் ஏன் முக்கிய 
இடம் பெற்றிருக்கின்றன ? இவைகளை எல்லாம் யோசிக்கும்போது , 
இந்தச் சிற்பக்காட்சி , சிலர் கருதுவது போல பகீரதன் தபசைக் குறிக்க 
வில்லை என்றும் வேறு ஏதோ கதையைக் குறிக்கிறதென்றும் தெரிகிறது . 
அப்படியானால் இந்தச் சிற்பக்காட்சி எந்தக் கதையைக் 

குறிக்கிறது ? 
இந்தக் கேள்வி பல ஆண்டுகளாக என் மனத்தில் குடி கொண் 
டிருந்தது . நெடுநாட்களாகச் சரியான விடை எனக்குக் கிடைக்கவில்லை. 
கடைசியாக , 

விடை 


மேலும் 


பதை அறிந்தேன் . அந்த ஜைனக் கதைக்கும் இந்தச் சிற்பத்திற்கும் 
பலவலையில் நல்லபொருத்தங்கள் இருப்பதைக்கண்டேன் . 
ஊன்றி நன்றாக ஆராய்ந்துபார்த்தபோது நிச்சயமாக இந்தச்சிற்பம் அந்த 
ஜைனக் கதையத்தான் குறிக்கிறது என்னும் உண்மையைக் கண்டேன் . 
என் கருத்தை , தென் இந்திய புதைபொருள் ஆராய்ச்சி சங்கத்தில் 
(Archaeological Soc ety ) ( 1947 - ஆம் ஆண்டு ஜனவரி 21- ம் தேதி ) 
பேராசிரியர் , ராவ்சாகிப் A. சக்கரவர்த்தி நயினார் M : A. அவர்கள் 
தலைமையில் சுருக்கமாகப் படித்தேன் . அ ஜி தநாதசுவாமி என்னும் 
இரண்டாவது ஜைன தீர்த்தங்கரர் புராணத்தில் கூறப்படுகிற 
சகரசக்கரவர்த்தியின் கதை இந்தச்சிற்பக் காட்சியில் அமைந் 
திருக்கிறது என்று விளக்கினேன் . 

இந்தச் சகர சக்கரவர்த்திக் 
கதை இராமாயணத்தில் கூறப்படுகிற சகரசக்கரவர்த்தியின் கதையல்ல . 
ஜைன புராணங்களில் கூறப்படுகிற ஒரு ஜைனக்கதையாகும் இந்தக் 
கதைக்கும் மகாபலிபுரத்துச் சிற்பத்துக்கும் பொருத்தங்காட்டுவதற்கு 
முன்பு , இந்தக்கதையை முதலில் தெரிந்துகொள்ள வேண்டும் . இந்தக 
கதை தமிழில் ஸ்ரீ புராணத்திலும் , ஜீவசம்போதனை என்னும் நூலிலும் 
சுருக்கமாகக்காணப்படுகிறது . இந்தியில் உள்ள திரிஸஷ்டி ஸலாகா புருஷ 
சரித்திரம் என்றும் நூலில் விரிவாகக் கூறப்பட்டிருக்கிறது . இந்த இந்தி 
நூலை Helen M. Johnson அம்மையார் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தி 
ருக்கிறார் . - Gaekwad s Oriental Series ஆக இது அச்சிடப்பட்டிருக் 
றது . அக்கதையைச் சுருக்கமாகக் கூறுகிறேன் 


0.1237 


LILLD2. 


Copyright-DepartmentofArchaeology. 


5 


.... 


............ 


சகர , சாகரர் கதை 


...... 


.................. 


ஜீத - சத்துரு என்னும் அரசன் பரத கண்டத்தை அரசாண்ட 
காலத்தில் , அவருக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தனர் . மூத் 
தக் குழந்தைக்கு அஜிதன் என்றும் இளைய குழந்தைக்குச் சகான் என் 
றும் அரசன் பெயரிட்டு வளர்த்தான் . மூத்த குழந்தை வளர்ந்து வய 
தடைந்த பிறகு அஜிதநாதர் என்னும் தீர்த்தங்கரராக விளங்கி உலகத் 
திலே ஜைன மதத்தைப் பரவச்செய்து இறுதியில் வீடுபேறடைந்தார் . 

ளைய பிள்ளையாகிய சகரன் , பெரியவனாக வளர்ந்து , தனது தந்தைக் 
குப் பிறகு அரசாட்சியை ஏற்றுப் பரத கண்டத்தின் சக்கரவர்த்தியாக 
விளங்கினார் . இந்தச் சகரசக்கரவர்த்தி அரசாட்சி செய்துவருங்காலத் 
தில் , ஒரு சமயம் கண்டப்பிரபாத மலைக்குத் தன் மந்திரி முதலியவர் 
களுடன் சென்று நாட்யமாலகன் ( இந்திரன் ) என்னும் தெய்வத்தைக் 
குறித்து மூன்று நாள் நோன்பிருந்தார் . இவர் நோன்பிருப்பதைத் 
தன்னுடைய சிம்மாசனம் துளங்கியதனால் அறிந்த நாட்டியமாலகன் 
என்னும் தெய்வம் , சகரசக்கரவர்த்தியின் முன்பு தோன்றி , எண் 
ணிறந்த செல்வங்களைக் கொடுத்து , சக்கரவர்த்திக்கு வேண்டிய உதவி 
களை எந்த நேரத்திலும் செய்யச் சித்தமாயிருப்பதாகத் தெரிவித்தது . 
அந்த வரத்தை ஏற்றுக்கொண்ட சகரசக்கரவர்த்தி , தனது மந்திரி 
களைக்கொண்டு அந்தத் தெய்வத்திற்குச் சிறப்பு செய்வித்து அனுப்பி 
னார் . பிறகு சக்கரவர்த்தி கங்கைக்கரையை யடைந்து , நவநிதி என் 
னும் ஒன்பதுவிதமான செல்வங்களைப் பெறுவதற்காக மூன்று நாள் 
கடுநோன்பிருந்தார் . நோன்பின் முடிவில் நவநிதிகள் அவருக்குக் 
கிடைத்தன . அந்த ஒன்பது வகையான நிதிகளாவன : 


1 - நைசர்ப்பம் 2 - பாண்டுகம் 3 - பிங்கலம் 
5 - காலம் 6 - மகாகாளம் 7 - மானவம் 8 - சங்கம் 


4 - மகாபத்மம் 
9 - சர்வரத்னம் 


என்பன . 


இந்த நவநிதிகள் ஒவ்வொன்றுக்கும் தலைமையாக ஒவ்வொரு 
தேவகுமாரனும் , காவலாக ஆயிரம் ஆயிரம் பூதங்களும் இருந்தனர் . 
ஒன்பது நிதிகளுக்கும் தலைவராக இருந்த ஒன்பது தேவகுமாரர்களும் 
அந்தந்த நிதியின் பெயரைக்கொண்டவர்கள் . நவநிதியோடு தோன் 
றிய இவர்கள் , சகரசக்கரவர்த்தியைப் பார்த்து , " உமது நல்வினையால் , 


6 


நாங்கள் உமது ஊழியர்களானோம் . நவநிதிகளாகிய எங்கள் துணை 
யைக்கொண்டு உமது விருப்பப்படி எல்லா இன்பங்களையும் துய்ப்பீ 
ராக . பெரியதாகிய கடல் நீர் வரண்டாலும் வரண்டுவிடும் . எங்கள் 
நிதிச்செல்வம் ஒருபோதும் குறையாது . சக்கரவர்த்தியாகிய தங்களது 
கட்டளைப்படி ஏவல் செய்ய நாங்கள் . காத்திருக்கிறோம் . என்று 
பணிந்து கூறின. இவ்வாறு பெறுதற்கரிய நவநிதிகளைச் சகரசக்கர 
வர்த்தி தமது புண்ணிய வசத்தினால் அடையப்பெற்றார் . 

இந்த ஒன்பது வகையான செல்வங்களின் இயல்பாவன : 
நைசர்ப்பநிதி , வீடுகள் பாசறைகள் கிராமங்கள் அரண்பொருந்திய 
நகரங்கள் முதலியவற்றை அமைத்துக்கொடுக்கும் . பாண்டுகம் என் 
னும் நிதி நெல் , கோதுமை , பருப்பு வகைகள் முதலிய தானியங்களை 
யும் உணவுப் பொருள்களையும் வேண்டிய அளவு உண்டாக்கிக் 
கொடுக்கும் . பிங்கல நிதி , ஆடவர்க்கும் பெண்டிர்க்கும் யானை 
குதிரை முதலிய பரிவாரங்களுக்கும் உரிய அணிகலன்களை அமைத் 
துக்கொடுக்கும் . மகாபதுமம் என்னும் நிதி , வெண்மை . கருமை 
செம்மை முதலிய பலவித நிறங்களையுடைய பட்டினாலும் பருத்தியி 
னாலும் ஆன உடைகளை பலப்பல உருவத்தில் அமைத்துக் கொடுக்க 
வல்லது . காலம் என்னும் நிதியானது , இறந்த காலம் நிகழ் காலம் 
எதிர் காலம் என்னும் முக்கால நிகழ்ச்சிகளையும் அறிவிப்பதோடு , 
உழவு கைத்தொழில் முதலியவற்றின் பலாபலன்களையும் முன்னதா 
கவே தெரிவிக்க வல்லது . மகாகாளம் என்னும் நிதியானது முத்து , 
பவழம் , பொன் , வெள்ளி, இரும்பு முதலிய உலோகச் செல்வங்களை 
வேண்டிய அளவு அளிக்கவல்லது . மானவம் என்னும் - நிதியானது 
போருக்குரிய சேனைகளையும் யானைப்படை , குதிரைப்படை , தேர்ப் 
படைகளையும் ஆயுத தளவாடங்களையும் குறைவற அளிக்கவல்லது . 
சங்கநிதி குழல் , யாழ் முதலிய இசைகளையும் நாடகம் , பாட்டு , சிற்பம் 
ஓவியம் , காவியம் முதலிய கலையின்பங்களை அளிக்கவல்லது . சர்வ 
ரத்தினம் என்னும் நிதியானது ஜீவரத்தினம் ஏழையும் அஜீவரத்தி 
னம் ஏழையும் அளிக்கவல்லது . ( ஜீவரத்தினம் ஏழாவன : - கிரகபதி , 
சேனாபதி , விஸ்வகர்மன் , புரோகிதன் , குதிரை , யானை , ஸ்திரீ என்பன . 
அஜீவரத்தினம் ஏழாவன: - சக்கரம் , குடை , வாள் , தண்டம் , சூட 

சூடா 
மணி , தோல் , காசிணி என்பன .) நவநிதிகளின் இயல்புகளையும் ஜீவ 
அஜீவரத்தினங்களின் இயல்பையும் ஜீவசம்போதனை என்னும் ஜைன 
நூலில் விரிவாகக் கூறப்பட்டிருக்கிறது . அதனை இந்நூலின் கடைசி 
யில் சேர்த்திருக்கிறேன் . ஆங்குக் காண்க . 


இவ்வாறு , நவநிதிகளையும் அடைந்து சக்கரவர்த்தியாகச் செங் 
கோல் நடாத்தி அளவற்ற இன்ப சுகங்களை அனுபவித்து வருகிற 
சகர சக்கரவர்த்திக்கு அறுபதினாயிரம் பிள்ளைகள் பிறந்தார்கள் . அப் 
பிள்ளைகளுக்கு சாகரர் என்பது பொதுப்பெயர். 

பொதுப்பெயர் . அதாவது சகரன் 
பிள்ளைகள் என்பது கருத்து . இவர்களில் மூத்த மகன் பெயர் ஜானு 


என்பது . 


--- 


படம்2(a). 


Copyright-DepartmentofArchaeology. 


தக்க வயதடைந்த பிறகு , சாகர குமாரர்கள் அறுபதினாயிர 
வரும் , தேசத்தைச் சுற்றிப்பார்க்க விரும்பினார்கள் . விரும்பியபடியே 
அவர்கள் சக்கரவர்த்தியிடம் போய் உத்தரவு கேட்டார்கள் . அவர் 
கள் விருப்பத்திற்கு இணங்கிய சக்கரவர்த்தி , ஸ்திரீ ரத்தினம் ஒன்று 
தவிர ஏனைய ஆறு ஜீவரத்தினங்களையும் ஏழு அஜீவரத்தினங்களையும் 
அவர்களுக்குத் துணையாகக்கொடுத்து விடை கொடுத்து அனுப்பினான் . 
பிறகு , சகர குமாரர்கள் புறப்பட்டுச்சென்று பலநாடு நகரங்களைச் 
சுற்றிப்பார்த்த பிறகு கடைசியாக அஷ்டாபதமலைக்கு வந்து சேர்ந்தார் 
கள் : அஷ்டாபதமலை என்பது கயிலாயமலை . இதற்கு ஹரார்த்திரி 
* என்றும் ஸ்படிகாத்திரி என்றும் வேறு பெயர்கள் உண்டு . 


( இந்தக் கயிலாய மலையில் , சகர குமாரர்களின் முன்னோறான 
ரிஷபதீர்த்தங்கரர் வீடுபேறடைந்தார் . ரிஷபதீர்த்தங்கரரின் மகனான பரத 
சக்கரவர்த்தி , ரிஷபதீர்த்தங்கரர் வீடுபேறடைந்த இடமாகிய இந்தமலை 
யிலே விலைமதிக்கமுடியாத செல்வங்களைக்கொண்டு சிறந்ததோர் திருக் 
கோயில் அமைத்திருந்தார் . இத்திருக்கோயிலுக்கு எதிரில் , ரிஷபதீர்த் 
தங்கரரின் உபதேசங்களைச் செவிசாய்த்துக்கேட்பது போன்று தன்னு 
டைய ( பரதச் சக்கரவர்த்தியுடைய ) உருவத்தையும் அவர் அமைத் 
திருந்தார் . ) 


நினைத்து, 


கயிலாயமலைக்கு வந்த சாகர குமாரர்கள் , பரத சக்கரவர்த்தி 
கட்டிய இக் கோயிலுக்குள் சென்று வணங்கினார்கள் . பிறகு , மிக்க 
அழகுள்ளதும் விலைமதிக்கப்படாததுமான இப் பொற் கோயிலைப் பாது 
காக்கா விட்டால் , வரப்போகிற துஷ்மயுகத்தில் மக்கள் இக்கோயிலி 
லுள்ள இரத்தினங்களையும் பொன்னையும் கொள்ளையடிப்பார்கள் என்று 

அக் கோயிலுக்குப் பாதுகாப்பு அமைக்க முயன்றார்கள் . 
கோயிலைச் சுற்றிலும் அகழிதோண்டி அதில் நீரை நிறப்பி விட்டால் 
ஒருவரும் கோயிலுக்குள் சென்று கொள்ளையிடமுடியாது என்று கருதி 
னார்கள் . கருதினபடியே , தம்மிடம் இருந்த அஜீவரத்தினங்களில் ஒன் 
றான் , தண்ட ரத்தினத்தினால் கோயிலைச் சுற்றிலும் அகழி தோண்டி 
னார்கள் .. ஆற்றல் மிக்க அந்தத் தண்ட ரத்தினம் ஆயிரம் யோசனை 
ஆழமாக நாகலோகம் வரையில் அகழ்ந்து விட்டது . • அதைக்கண்ட 
நாகர்கள் அஞ்சினார்கள் . ஜுவலனப்பிரபன் என்னும் நாகராசன் அவ் 
வகழியின் வழியாகப் பூலோகத்துக்கு வந்து கடுங்கோபத்துடன் சகர 
குமாரர்களைப்பார்த்து ; " பவன லோகத்டை 

லாகத்தை ஏன் அழிக்கிறீர்கள் . 
அஜிதநாத சுவாமியின் தம்பியாகிய சகர சக்கரவர்த்தியின் பிள்ளைகளா 
கிய நீங்கள் இத் தகாத செயலை ஏன் செய்கிறீர்கள் ? ” என்று 
வினவினான் . 


, 

ழுவதைக் 
கட்டளைப்படி , பகீரதன் கயிலாய மலைக்குச் சென்று தண்ட 
நாகராசன் கோபத்தோடு வினவியதைக் கேட்ட , சாகரரில் மூத்த 
வனான ஜானு , உமது நாகலோகத்தை அழிக்க நாங்கள் நினைக்கவில்லை . 
ரிஷப தீர்த்தங்கரரின் கோயிலைச்சூழ்ந்து அகழி தோண்டினோம் . தண்ட 
ரத்தினத்தின் ஆற்றலினால் , அகழி நாகலோகம் 
அகழப்பட்டது . இனி உங்களுக்குத் துன்பம் உண்டாகாதபடி பார்த்துக் 
கொள்கிறோம் " என்று விடையளித்தான் . நாகராசன் எங்களுக்குத் 
தொந்தரவு கொடுக்காதீர்கள் என்று கூறி , மறுபடியும் நாகலோகம் 
போய்விட்டான் . 
உதவியினால் , கங்கையின் நீரைத் திருப்பிக் கொண்டுவந்து தாங்கள் 
தோண்டிய அகழியில் பாய்ச்சினார்கள் . கடல் நீர் பெருக்கெடுத்தது 
போன்று கங்கை நீர் புரண்டோடி வந்து ஆயிரம் யோசனை ஆழமுள்ள 
அகழியை நிறப்பிற்று . 

கங்கை , பாதாளம் வரையில் சென்று பாயவே , நாகலோகம் வெள் 
ளக்காடாயிற்று . நாகர்கள் அஞ்சி நடுங்கினார்கள் . நாகராசனாகிய 
ஜுவலனப்பிரபன் , அங்குசத்தால் குத்துண்ட மதயானை வெஞ்சினம் 
கொண்டதுபோல் , கடுஞ்சினங் கொண்டு நாக குமாரருடன் புறப்பட்டுச் 
சாகரர் இடம் வந்து தீப்பொறி பறக்கும் தன் விஷக்கண்களினால் , அறுப 
தினாயிரவரையும் விழித்துப்பார்த்தான் . அப்பார்வையினால் , சாகரர் அறு 
பதினாயிரவரும் எரிந்து சாம்பலாயினர் . 

குமாரர்கள் இறந்த செய்தியைக் கேட்ட சகர சக்கரவர்த்தி ஆற் 
றொணாத்துயரம் அடைந்தார் . இதற்குள் , அரண்மனை வாயிலில் பெருங் 
அழைத்து விசாரித்தார் . சாகர குமாரர்கள் கங்கையை அகழியில் திருப்பி 
விட்டபடியால் அந்நீர் அகழியை நிறப்பியதோடு மேலும் மேலும் வெள் 
ளப் பெருக்கெடுத்து வந்து அங்குள்ள நாடுகளையும் ஊர்களையும் அழித்து 
விட்டது . மேன் மேலும் வெள்ளம் பெருகிவருகின்றது . எங்களைக் காப் 
பாற்றவேண்டும் ” என்று அவர்கள் முறையிட்டார்கள் . இதைக்கேட்ட 
சகர சக்கரவர்த்தி , தன்னுடைய பேரனான பகீரதனை அழைத்து, " நீ 
போய் தண்டரத்தினத்தின் உதவியினால் ,ஊரை அழிக்கும் கங்கையைக் 
கொண்டு போய் கடலிற் பாய்ச்சிவிட்டு வா " என்று கட்டளை யிட்டார் . 
பாட்டன் 
இரத்தினத்தின் உதவியினால் கங்கையை இழுத்துக் கொண்டு போய் கட 
லில் பாய்ச் செய்தான் . 


இதுதான் திரிசஷ்டி சலாகாபுருஷர் ( அறுபத்து மூன்று பெரியார் ) 
சரித்திரம் என்னும் ஜைன நூலிலே அஜிதநாத சுவாமி சரித்திரத்திலே 
கூறப்படுகிற சகர சாகரர்களின் கதை , இந்தக் கதையைத்தான் , மகாபலி 
புரத்தில் உள்ள , சிற்ப உருவத்தில் விளக்கமாகக் காட்டப்பட்டிருக்கிறது . 
இனி, இந்தக்கதைக்கும் மகாபலிபுரத்துச் சிற்பத்துக்கும் உள்ள பொருத் 
தங்களை ஆராய்வோம் . 


T.1666 


2 


படம்3. 


Copyright-DepartmentofArchaeology. 


சிற்பக் காட்சியின் விளக்கம் . 


படம் 2. காண்க . இது மகாபலிபுரத்துச் சிற்பத்தை எதிர் 
நின்று பார்ப்பவருக்கு இடது புறத்தின் மேல்பகுதித் தோற்றம் . 
இந்தப் பகுதியின் வலது புறத்தில் , ஒடுங்கிய வயிறும் வளர்ந்த தாடி 
யும் உள்ள ஒருவர் , தனது இரண்டு கைகளையும் தலை மேல் தூக்கி 
ஒற்றைக்காலில் நின்று தபசு செய்கிறார் . இது சகர சக்கரவர்த்தியின் 
உருவம் ; கண்டடப்பிரபாத மலையில் தபசு செய்கிறதைக் குறிக்கிறது . 
இவருக்கு எதிரில் தண்டாயுதத்துட னும் நான்கு கைகளோடும் ஒரு 
தெய்வம் நிற்கிறது . இது நாட்யமாலகன் ( இந்திரன் ) உடைய உரு 
வம் . இந்திரனுக்குரிய தண்டாயுதம் கையில் காணப்படுகிறது . இங்கு 
ஒரு ஐயம் ஏற்படக்கூடும் . அதாவது , இந்திரனுக்கு நான்கு கைகள் 
உண்டா என்கிற கேள்வியுண்டாகும் . சைவ வைணவ சிற்ப சாஸ் 
திரப்படி இந்திரனுக்கு இரண்டு கைகள் தான் உண்டு . ஆனால் , ஜைன 
சிற்ப சாஸ்திரக் கருத்துப்படி. இந்திரனுக்கு நான்கு கைகள் உண்டு . 
நான்கு கைகளையுடைய இந்திரனுடைய சிற்ப உருவம் , வேறு ஜைனக் 
கோயில்களில் இன்றும் காணப்படுகிறது . ஆகையால் இந்த உருவம் 
நாட்யமாலகன் ( இந்திரன் ) என்னும் தெய்வம் என்பதில் சிறிதும் 
ஐயம் இல்லை. 


கின்றன . 


இந்தச் சகர சக்கரவர்த்தி நாட்யமாலகன் உருவங்களுக்குப் 
பக்கத்தில் மிகக்குறுகிய குறள் உருவங்கள் குறுகிய கை கால்களுடன் 
காணப்படுகின்றன. இவ்வாறு ஆறு குறள் உருவங்கள் காணப்படு 

இந்தச் சிற்பப் பகுதியின் இடது கோடியில் இன்னும் 
இரண்டு குறள் உருவங்கள் காணப்படுவதை நேரில் காணலாம் . 
படத்தில் மறைந்திருக்கின்றன . ஆக மொத்தம் 8 குறள் உருவங்கள் 
இதில் காணப்படுகின்றன . இவை 8 பூதங்கள் ஆகும் . அன்றியும் , 
கிரீடமகுடம் உடையனவாய் ஆகாயத்தில் பறப்பது போல ஆண் 
பெண் ஆகிய எட்டு ஜதை தேவர்கள் இதில் காணப்படுகிறார்கள் . 
இந்த எட்டு ஜதை தெய்வ உருவங்களும் எட்டு பூதங்களும் எதைக் 

றிக்கின்றன என்றால் , சகர சக்கரவர்த்திக்குக் கிடைத்த ஒன்பது 
நிதிகளில் , எட்டு நிதிகளைக் குறிக்கின்றன . ( ஒன்பதாவது நிதியைப் 
பற்றிப் பிறகு விளக்குவேன் . ) எட்டு நிதிக்கும் எட்டுத் தலைவராக 
எட்டு தேவர்களும் காவலாக எட்டாயிரம் பூதங்களும் இருந்ததை 
இந்தச் சிற்பப்பகுதி குறிக்கிறது . இதில் , எட்டு நிதிகளின் தலைவர் 
களான எட்டு தேவர்களும் மனைவியரோடு எட்டு ஜோடியாகக் காட் 
டப்பட்டிருக்கின்றனர் . இவர்கள் பெயரும் எட்டு நிதிகளின் பெயரே 


10 


யாகும் . அதாவது , நைசர்ப்பன் , பாண்டுகன் , பிங்கலன் , மகாபத்மன் , 
காலன் , மகாகாலன் , மானவன் , சங்கன் என்னும் -எட்டு தெய்வங்க 
ளாகும் . இவ்வாறு , கலையறிஞர்களாகிய சிற்பிகள் , எட்டு தெய்வ 
உருவங்களையும் எட்டு பூதங்களையும் சிற்பத்தில் சித்திரித்து எட்டு 
நிதிகளைக் காட்டியிருக்கிறார்கள் . ஒவ்வொரு நிதிக்கும் ஆயிரம் பூதம் 
வீதம் எட்டு நிதிகளுக்கு எட்டாயிரம் பூதம் காவலாக இருந்தன. 
ஆனால் , சிற்பத்தில் எட்டாயிரம் பூதங்களைக் காட்டினால் நன்றாக 
இருக்குமா ? இராது. ஆகையினால் , 8 நிதிக்கு 8 பூதங்களை மட்டும் 
காட்டியிருக்கிறார்கள் . இவ்வாறு 8 நிதிகளை 8 பூத உருவத்துடனும் 
8 

ஜதை தெய்வ உருவத்துட னும் சிற்பிகள் அழகாகக் காட்டியிருக் 
கிறார்கள் . இப்படியில்லாமல் வேறு எப்படி நிதிகளைக்காட்டமுடியும் ? 
எட்டு நிதிகளின் தலைவர்கள் சிற்பத்தில் ஆகாயத்தில் பறப்பதுபோல 
ஏன் காட்டப்பட்டனர் என்றால் , அவர்கள் மானிடர் அல்லர் , மானிட் 
ருக்கு மேற்பட்ட தெய்வச் சத்தியுள்ள தேவர்கள் என்பதைக்காட்ட 
இவ்வாறு சிற்பத்தில் அமைக்கப்பட்டனர் . இந்தச் சிற்பத்திலேயே 
வேறு நான்கு உருவங்கள் காணப்படுகின்றன . இந்த உருவங்கள் , 
ஆகாயத்தில் பறப்பதுபோன்று இல்லாமல் தரையில் நிற்பது 
றும் , கையில் C ஆயுதங்களைத் தாங்கிக்கொண்டும் காணப்படுகின் 
றன . தரையில் நிற்பதுபோல் காணப்படுவதால் , இவை மனித உரு 
வங்களாகும் . இவை எதனைக் குறிக்கின்றன ? சகர சக்கரவர்த்தி 
கண்டப்பிரபாத மலைக்குச்சென்று நோன்பு நோற்றபோது அவருடன் 
போயிருந்த மந்திரிகளைக் குறிக்கின்றன . இங்குக் காணப்படுகிற 
சிங்கம் , புலி, மான் முதலிய உருவங்கள் கண்டப்பிரபாத மலையைச் 
சேர்ந்த காடுகளை நினைவூட்டுகின்றன . 


துபோன் 


படம் 3 காண்க . 

இது மகாபலிபுரத்துச் சிற்பத்தை எதிர் 
நின்று பார்ப்பவருக்கு வலக்கைப்புறத்தின் மேற்புறக் காட்சியாகும். 
இது ஒன்பதாவது இரத்தினமாகிய சர்வ ரத்தினம் என்னும் நிதியைக் 
குறிக்கிறது . 

இந்நிதியிலிருந்து கிடைக்கிற ஜீவரத்தினங்கள் ஏழு 
அஜீவரத்தினங்கள் ஏழு ஆக பதினான்கு இரத்தினங்களையும் இப்பகுதி 
பற்பல .. உருவங்களாக விளக்கிக்காட்டுகிறது . மற்றும் இசை முதலிய 
வற்றையும் கின்னர உருவங்கள் முதலியவற்றால் வெளிப்படுத்துகின் 
றது . எனவே , 2- ஆவது 3 - ஆவது படங்கள் சகரசக்கரவர்த்தி நோன் 
பிருந்து நோற்றதையும் அவர் அடைந்த ஒன்பது வகையான நிதிகளை 
யும் உருவகவாயிலாக வெளிப்படுத்துகின்றன . 


படம் 4 காண்க . இதில் ஒரு கோயிலும் அதன் எதிரில் ஒரு 
முனிவர் அமர்ந்து செவி சாய்த்துக் கேட்பதுபோன்றும் சிற்பங்கள் 
அமைக்கப்பட்டுள்ளன . இவை கயிலாய மலையில் பரதச் சக்கரவர்த்தி 
அமைத்த ரிஷபதேவர் கோயிலையும் , அக்கோயிலுக்கு எதிரில் பரதச் 
சக்கரவர்த்தி தமது உருவத்தை , ரிஷபர் செய்யும் உபதேசத்தைச் 


in 


ULLD 4 . 


Copyright -- Department of Archaeology. 


11 


செவிசாய்த்துக் கேட்பதுபோல அமைத்திருந்ததையும் ( பரதச் சக்கர 
வர்த்தியின் உருவத்தையும் ) குறிக்கின்றன . ( கோயிலுக்கு எதிரில் 
உள்ள பரதச் சக்கரவர்த்தியின் உருவத்தை - ரிஷி என்று தவறாகத் 
தற்காலத்தில் கருதுகிறவர்கள் உண்டு . பண்டைக்காலத்தில் அரசர் 
களும் சக்கரவர்த்திகளும் தாடி மீசை தலைமயிர்களை நீட்டி வளர்த் 
திருந்தனர் . இதற்குப் பௌத்த நூல்களிலும் ஜைன . நூல்களிலும் 
சான்றுகள் உண்டு . சிற்ப உருவங்களின் சான்றுகளும் உள்ளன . ) 
இந்தக் கோயிலுக்குப் பக்கத்தில் ஆறுபோன்ற காட்சியும் அதில் நாகர் 
களின் உருவங்களும் காணப்படுகின்றன . இதைக் கங்கையாறு என்று 
தவறாகக் கருதுகிறார்கள் . இது ஆறு அன்று . சகர குமாரர்கள் , 
கோயிலைச்சுற்றிலும் தோண்டிய அகழியின் ஒரு பகுதியை இச்சிற்பம் 
காட்டுகிறது . இதில் காணப்படுகிற நாகர்கள் , ஜுவலனப்பிரபன் 
என்னும் நாகராசனும் அவனுடன் வந்த அவன் மனைவி , மந்திரி முத 
லியவர்களும் ஆவர் . பாதாளம் வரையில் அகழிதோண்ட .. அதனால் , 
நாகர்களுக்குத் துன்பம் உண்டாக , அப்போது சினங்கொண்ட . நாக 
ராசன் சாகரரிடம் வந்து அவர்களை எச்சரித்த செய்தியை இப்பகுதி 
குறிக்கிறது . 


இனி , கோயிலுக்குப் பக்கத்தில் தலையற்ற மூன்று மனித உருவங் 
களும் , அதற்கு எதிர்ப்புறத்தில் யானைகளின் உருவங்களும் காணப் 
படுவது எதைக்குறிக்கிறது என்பதைப் பார்ப்போம் . தலையற்ற மூன்று 
உருவங்கள் , நாகராசன் கோபப் பார்வையினால் இறந்துபோன சகர 
குமாரர்களைக் குறிக்கிறது . சகரகுமாரர்கள் அறுபதினாயிரவரையும் 
சிற்பத்தில் அமைத்துக் காட்ட முடியாதாகையினால் , மூன்று தலையற்ற 
உருவங்களாச் சிற்பிகள் காட்டியுள்ளார்கள் . தலையற்ற உடலாக 
அமைத்து இறந்து போனார்கள் என்பதைச் சிற்பிகள் காட்டுவது 
அவர்களின் நுண் அறிவைப் புலப்படுத்துகிறது . தமிழில் ஒருமை 
பன்மை என்று இரண்டு எண்கள் மட்டும் . இலக்கண நூலில் கூறப் 
படுகின்றன . வடமொழியில் ஒருமை , இருமை , பன்மை என்று மூன்று 
எண்கள் இலக்கண நூலில் கூறப்படுகின்றன . 


வடமொழி முறையைப் பின்பற்றி , சகர குமாரர்கள் பலர் என்ப 
தைக்குறிக்க மூன்று உருவங்களாக அமைத்தனர் போலும் . சிற்பத்தில் 
இவ்வளவு நுட்பமாகவும் சுருக்கமாகவும் விளக்கமாகவும் காட்டப்பட் 
டிருப்பது பாராட்டத்தக்கது . இச்சிற்பத்தில் காணப்படும் யானைகள் 
ஜுவலனப்பிரபன் என்னும் நாகராசனையும் அவனுடன் வந்த நாகப் 
பரிவாரங்களையும் குறிக்கிறது . பெரிய யானை ( நாகராசன் ) கோபித்துப் 
பார்ப்பது போலக் காணப்படுகிறது . இதன் பார்வையினால் , சகர குமாரர் 
கள் இறந்து மாண்ட செய்தி , கோயிலுக்குப் பக்கத்தில் தலையற்ற 
உடலோடு உள்ள ( மூன்று உருவங்களில் ) காட்டப்பட்டிருக்கிறது . 


12 


நாகராசன் , பாம்பரசன் ஆகையால் , ( அகழியில் நாகராசன் 
காட்டப்பட்டிருப்பது போல ) பாம்பு உருவத்துடன் காட்டப்படாமல் , 
யானை உருவத்துடன் ஏன் காட்டப்பட்டான் என்கிற கேள்வி உண்டாகி 
றது . நாகலோகத்தில் , கங்கை நீர் பாய்ந்து வெள்ளக் காடாகிய போது , 
நாகராசனாகிய ஜுவலனப்பிரபன் , “ அங்குசத்தால் குத்துண்ட மதயானை 
வெஞ்சினம் கொண்டது போல கடுஞ்சினம் கொண்டு சாகரரைச் 
சினந்து நோக்கினான் என்று இக்கதை எழுதிய காவியப்புலவர் கற்பனை 
செய்து எழுதியிருக்கிறார் . நாகம் என்னும் சொல்லுக்கு யானை என்றும் , 
பாம்பு என்றும் இரண்டு அர்த்தங்கள் இருக்கிறபடியால் , இக்காவியப் 
புலவர் இரண்டு பொருளிலும் சிலேடையாக - இச்சொல்லை அமைத்து 
எழுதியிருக்கிறார் . காவியப்புலவர் இவ்வாறு சிலேடையாகக் கூறிய 
கருத்தை ஓவியப்புலவராகிய சிற்பிகளும் , சிலேடையையும் உபமானத் 
தையும் தமது சிற்பக்கலையில் அமைத்துக் காட்டியிருக்கிறார்கள் . காவியப் 
புலவர்களை ஓவியப்புலவர்கள் எவ்வளவு நுட்பமாகப் பின்பற்றிச் சிற்பத் 
தைச் செய்திருக்கிறார்கள் என்பது இதனால் நன்கு விளங்கும் . அன்றியும் 
சிற்பிகள் யானையை அமைத்திருக்கிற இடத்தில் , நாகராசன் உருவத் 
தைப் பாம்பு உருவமாக அமைத்திருந்தால் இந்தச் சிற்பம் இவ்வளவு 
கம்பீரமாகவும் இவ்வளவு அழகாகவும் விளங்குமா என்பதை யோசித் 
துப் பார்த்தால் இதன் சிறப்பு நன்கு விளங்கும் . 


படம் 5 காண்க. இந்தப் பகுதியில் மனிதர் சிலர் காணப்படுகின் 
றனர் . இவர்களில் ஒரு ஆள், தனது இடதுதோளின் மேல் குடம் ஒன்றை 
வைத்துக் கொண்டு வலது கையினால் எதையோ தண்ணீரில் எறிவது 
போன்று காணப்படுகிறது . இந்த உருவத்தைச் சிலர் , சுவாமிக்குத் 
திருமஞ்சனம் செய்வதற்காகக் குடத்தில் நீர் . கொண்டு 

போகிற 
அர்ச்சகன் என்று கருதுகிறார்கள் . இது தவறு , குடத்தில் இருப்பது 
இறந்தவர் எலும்பு . அதை இந்த ஆள் நீரில் போடுகிறார் . 

அதாவது 
இறந்தவர் எலும்புகளை ஆற்றில் போடுகிற வழக்கத்தை இந்தச்சிற்பம் 
காட்டுகிறது . பகீரதன் கங்கையைக் கடலுக்கு இழுத்துச் சென்ற 
போது . இறந்து போன சாகரர்களுடைய எலும்புகளைக் கங்கை அடித் 
துக்கொண்டு போயிற்று என்றும் , அது முதல் இறந்தவர் எலும்பைக் 
கங்கையில் போடுகிற வழக்கம் ஏற்பட்டதென்றும் அஜிதநாகதீர்த்தங் 
கரர் புராணம் கூறுகிறது . ஆகவே , இந்தச் சிற்பம் , இறந்தவர் 
எலும்பைக் கங்கையில் போடுகிறதைக் காட்டுகிறது .. 


இந்த உருவத்தின் பக்கத்தில் இன்னொரு ஆள் எதையோ ஒரு 
பொருளைக் கையில் தூக்கி வைத்திருப்பது போல் காணப்படுகிறது . 
இதை , கங்கையில் குளித்து துணியைப் பிழிகிறான் என்று சிலர் கூறுவர் . 
இது தவறு . துணியைப் பிழிவது போல் இல்லை இது . கனமான பொரு 
ளாகக் காணப்படுகிறது . சிலர் இப்பொருளைக் Cornicopia . என்று 
கூறுகிறார்கள் . Cornicopia என்பது கிரேக்க உரோம தேசங்களில் , 
உணவுப் பொருள்களின் அபரிமிதமான விளைச்சலைக் காட்டுவதற் 
காகச் சிற்பிகளும் ஓ வியர்களும் காட்டுகிற 

ஒரு அடையாளம். 


2 


ULID 5 . 


Copyright - Deparment of Archaeology. 


13 


இது , மாட்டுக்கொம்பின் உள்ளே பழங்களையும் பூக்களையும் வைத் 
திருப்பது போன்று காட்டப்படுவது வழக்கம் . இந்த மேல் நாட்டுச் 
சிற்பம் நமது நாட்டுச்சிற்பங்களில் அமைக்கப்படுவது இல்லை . ஆகவே 
இது Cornicopia அன்று . அதில் இருப்பதுபோன்று இந்தப்பொரு 
ளில் பூக்களும் பழங்களும் காணப்படவில்லை . ஆனால் , இது எதைக் 
காட்டுகிறது என்றால் , தண்ட ரத்தினத்தைக் காட்டுகிறது . தண்ட- 
ரத்தினத்தினால் சாகரர் அகழி தோண்டி , அதனால் தான் கங்கையைக் 
கொண்டுவந்தார்கள் என்று கதை கூறுகிறது . அந்த தண்ட ரத்தி 
னத்தைத்தான் ஒரு ஆள் கையில் வைத்திருப்பதுபோன்று இச்சிற்பத் 
தில் காட்டப்பட்டுள்ளது . அது கனமாக இருப்பதால் இந்த ஆள் 
இரண்டு கைகளாலும் பிடித்துத் தூக்கிக்கொண்டிருக்கிறான் . தண்ட 
இரத்தினத்தினாலே அகழி ஆழமாகத் தோண்டப்பட்டது என்பதை 
யும் , தண்ட ரத்தினத்தினாலே கங்கையாறு அகழிக்குக் கொண்டுவரப் 
பட்டது என்பதையும் , வெள்ளப் பெருக்கெடுத்து ஓடிய கங்கையைப் 
பகீரதன் தண்ட இரத்தினத்தினால் தான் கடலில் கொண்டு போய் விட் 
டான் என்பதையும் காட்டுவதற்கு இங்குத் தண்ட . இரத்தினம் சிற் 
பத்தில் காட்டப்பட்டிருப்பது பொருத்தம் அல்லவா ? 


கடைசியாக இந்தச் சிற்பத்தில் காட்டப்பட்டுள்ள கோயிலில் 
இருக்கிற உருவத்தைப்பற்றி விளக்கவேண்டுவது அவசியம் ஆகிறது . 
இந்தக்கோயில் , கயிலாய மலையில் அமைக்கப்பட்டிருந்த ரிஷபதீர்த் 
தங்கரரின் கோயிலைக் குறிக்கிறது என்று கூறினேன் . அப்படியானால் , 
இதில் காணப்படும் உருவம் ரிஷபதீர்த்தங்கரர் உருவமாக இருக்க 
வேண்டும் . ஆனால் , இதில் காணப்படுவது திருமால் (விஷ்ணு ) உருவ 
மாகக் காணப்படுகிறது . இதன் காரணம் என்ன ? 

ஜைன தீர்த்தங் 
கரராகிய ரிஷபதேவரின் உருவம் இருக்கவேண்டிய இடத்தில் 
பெருமாள் உருவம் இருக்கக் காரணம் என்ன ? இதற்கு இரண்டு 
விதமாக விடை... கூறலாம் . முதலாவது காரணம் : திருமால் (விஷ்ணு ) 
ரிஷபதீர்த்தங்கரராக அவதாரம் செய்து ஜைன மதத்தைப் பரவச் 
செய்தார் என்று பாகவத புராணம் கூறுகிறது . அதாவது ரிஷட 
தீர்த்தங்கரரும் விஷ்ணுவும் ஒருவரே என்று கூறுகிறது . ஆகவே , 
சிற்பிகள் ரிஷபதீர்த்தங்கரருக்குப் பதிலாகத் திருமால் திருஉருவத்தை 
அமைத்தார்கள் போலும் . இரண்டாவது காரணம் : விஜயநகர 
அரசர் ஆதிக்கம் இருந்த காலத்தில் கி . பி . 17 - ஆவது நூற்றாண்டில் , 
மகாபலிபுரத்தில் வைணவர் ஆதிக்கம் பலமாக இருந்தது . அக் 
காலத்து வைணவர்கள் , மகாபலிபுரத்துச் சிற்பங்களில் சிலவற்றை 
மாற்றியிருக்கிறார்கள் என்பதற்குச் சில சான்றுகள் உள்ளன. ( இங்கு 
வைணவர் ஆதிக்கம் இருந்த செய்தியையும் வைணவர்கள் இங்குச் 
செய்துள்ள சில காரியங்களையும் இல்விடத்தில் விளக்கினால் விஷயம் 
விரியும் . ஆன துபற்றி விளக்கவில்லை . ) ஆகவே , வைணவர் காலத் 
தில் , ஜைன உருவமாக இருந்த சிற்ப உருவத்தை மாற்றித் திருமால் 
உருவமாக அமைத்திருக்கலாம் என்று தோன்றுகிறது . 


( இதுகாறும் வீளக்கிக் கூறப்பட்ட சிற்பங்கள் தவிர , ஏனைய 
சில சிற்ப உருவங்கள் இதில் காணப்படுகின்றன. 

அவை பூனை 
ஒன்று தபசு செய்து கொண்டிருக்க அதனைச் சூழ்ந்து எலிகள் விளை 
யாடுவதுபோன்றும் , குரங்குகள் , புலி முதலிய உருவங்களும் இச்சிற் 
பத்தில் அமைக்கப்பட்டுள்ளன . இவை இச்சிற்பத்தை அழகுபடுத்து 
வதற்காகச் சிற்பிகள் அமைத்தார்கள் என்று தோன்றுகிறது .) 

அஜிதநாதர் புராணத்தில் கூறப்படுகிற சகர சக்கரவர்த்தியின் 
கதைக்கும் , இந்தச் சிற்பத்தில் காணப்படுகிற உருவங்களுக்கும் பெரி 
தும் பொருத்தம் இருப்பதும் , இச்சிற்பம் சகா சக்கரவர்த்தியின் 
கதையைக் குறிக்கிறதென்பதும் இதனால் விளக்கப்பட்டது . இந்தக் 
கதை , தமிழ்நாட்டிலே ஜைன மதம் சிறப்பும் செல்வாக்கும் அடைந் 
திருந்த அந்தக் காலத்தில் (கி . பி . 7 - ஆம் நூற்றாண்டில் ), எல்லோரும் 
அறிந்திருந்த கதையாக இருக்கவேண்டும் . ஆகையினால் தான் , இக் 
எதையின் சிற்பத்தைச் சிற்பிகள் இப்பாறையில் செதுக்கிக் காட்டி 
னார்கள் என்று கருதவேண்டியிருக்கிறது . 


இனி, இப்பெரிய அழகிய கம்பீரமான சிற்பத்தை அமைத்த 
தின் நோக்கம் யாது ? என்பதை ஆராய்வோம் . முக்கியமான நோக் 
கம் இல்லாமல் இச் சிற்பத்தை அமைத்திருக்கமாட்டார்கள் . இதில் 
ஒரு நீதி அமைந்திருக்கவேண்டும் . அது யாது ? எத்தகைய பேராற் 
றல் உடையவராக இருந்தாலும் , பெறுதற்கு அரிய - நவநிதிகளைப் 
பெற்று தெய்வங்களின் உதவியையடைந்திருந்தாலும் , சக்கரச் 
செல்வனாக விளங்கிய சகர சக்கரவர்த்தியின் புதல்வராகவிருந்தாலும் , 
ஊழ்வினைக்கு உட்பட்டு ஆக வேண்டும் என்பதை உணர்த்தவே 
இச்சிற்பம் அமைக்கப்பட்டதன் நோக்கம் என்று தோன்றுகிறது . 
இக்கருத்தை உட்கொண்டு இக்கதையைச் சிற்பத்தில் 
நோக்குவோர்க்கு 

வகுத்தான் - வகுத்த வகையல்லால் , கோடி 

தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது . 
என்னும் திருக்குறளின் பொருள் பசுமரத்தாணிபோல் மனத்தில் 
பதிகின்றது . 

( குறிப்பு : இந்தக்கதையை ஆங்கிலத்தில் படிக்க விரும்புவோர் , 
Tri’sashti Salaka Purusha Charitra Vol. II Translated by Helen 
M. Johnson . Gaekwads Oriental Series ) என்னும் நூலில் 
விளக்கமாகக் காணலாம் . இந்த நூலில் கூறப்பட்ட கதைக்கும் 
இந்தச் சிற்பத்திற்கும் சிறிதும் வித்தியாசம் இல்லை . தமிழில் உள்ள 
ஸ்ரீபுராணம் ஜீவசம்போதனை என்னும் நூல்கள் , சில மாறுதல் 
களோடு இக்கதையைக் கூறுகின்றன :) 


தொடர்பு : | 


ஜீவ சம் போதனை -1 ன்னும் ஜைன சமய நூலி லே , சகச் 
சக்கரவர்த்தியின் கதை கூறுகிற பகுதியிலே , நவநிதிகளின் இயல்பு 
கீழ்க்கண்டவாறு கூறப்பட்டுள்ளது : 


இருநாற் புகையுயர்ந் தீராறு நீண்டே 
ஒருநான் கொன் (பான கன்று ஓவாதே - பொருநீர்மை 
பின்றா நவநிதிகள் பெய்யும் பெருமுகில் போல் 

வென்றாழி வேந்தற்கோர் வித்து . 
இருக்குமிடத்தில் அற்ப நிலத்திலே அடங்கிப் போமிடத்து எட்டு 
யோசனை உயரமும் பன்னி / ண்டு யோசனை நிகளமும் 

ஒன்பது 
யோசனை அகலமும் உடையவாய் ஓவாதே கொளினும் தவாத கவுநிதி 
களின் பெயர் யாவையோ எனின் , 


வண்டோகை மானோகை பிங்கலிகை யேதுமை 
விண்டோயுஞ் சங்கையே வேசங்கை-- தண்டாச் ஒர்க் 
காளையே மாகாளை சவ்வாதனம் பெயர்கள் 

-ஆகுமாம் என்றுரைப்பார் ஆய்ந்து . 
வண்டோகை என்றும் மானோகை என்றும் பிங்கலிகை என்றும் 
பதுமை என்றும் சங்கை என்றும் வேசங்கை என்றும் , காளை என்றும் 
மகாகாளை என்றும் சவ்வாதம் என்றும் நவநிதிகளின் பெயர் சொன்ன 
வாறு . 

இவற்றின் செய்கை யாதோ எனின் ; 


சாலிமுத லாகிய தானியம் அனைத்தும் 
ஏலமின் கோடெழில் திகழ மருந்து 
தண்டு த லின்றி வண்டோகை கொடுக்கும் , . 
கத்தித் தோமரத் தண்டெழு நாஞ்சில் 
வித்தக வாள் வளை விற்கணை பிறவும் 
மிக்க வாயுதம் விரலங் கரக்கை 
பக்கரை யினையன மானோகை கொடுக்கும் , 
பெரியோர் சிறியோர் பேதையர் தமக்கும் 
கரிபரி தேர்க்கும் கவினுடை மணிப்பூண் 
சிங்குதல் இன்றி பிங்கலிகை கொடுக்கும் , 
துகிலொடு நூலுங் கவரியுஞ் சவரியும் 
தகவதின் ஈயுந் தான்பது மையே , 
தண்ணிய காற்றும் சந்தனக் குழம்பும் 
புண்ணிய நறுநீர்த் திவலையும் நிழலும் 
என்றிவை முதலர்ச் சங்கை பயக்கும் , 
தாளமுஞ் சங்கும் சகண்டையுந் திமிலையும் 
காளமும் குழலும் கரடியுந் துடியும் 
வீணையும் யாழும் விளங்குசூ ளிகையும் 


16 


இனையன பிறவும் வேசங்கை கொடுக்கும் , 
எழுத்தும் சொல்லும் பதமும் சுலோகமும் 
விழுத்தகு நூலும் புராணமும் விருத்தமும் 
சோதிட நிமித்தமும் சொல்லிய பிறவும் 
காளை என்னும் கன நிதி கொடுக்கும் , 
உழவும் தொழிலும் வரைவும் வாணிகமும் 
செழுமிசை விச்சையும் சீலமும் பிறவும் 
ஒழிவுதல் இன்றி மாகாளை கொடுக்கும் , 
மரகதம் வச்சிரம் வயிடூ ரியமும் 
பரவிய நீலமும் பதும ராகமும் 
கோமே தகமும் கொழும்புருட ராகமும் 
தாமமும் முத்தும் தடமா ணிக்கமும் 
சந்திர காந்தமும் சூரிய காந்தமும் 
இந்திர நீல்மோ டெழுவகை லோகமும் 
தவ்வுத லின்றிச் சவ்வாதம் ஈயும் , 
இன்னன முதலா பன்னிய பிறவும் 
வணியோர்க் கடவச் சக்கர வர்த்தி 
பணியி னின்றும் அருளும் என்ப 
நவநிதி எல்லாம் நன்கொடு சிறந்தே . 
மாவானைத் தச்சன்பெண் மன்னுசே னாபதியும் 
காவாளன் சோதிடனும் காகணியும் -- தாவாத 
சக்கரம் தோல் சூளா மணி தண்டு தண்குடைவாள் 
க்கிரமத் தேழிரண்டாம் ஈங்கு . 


இச்சொல்லப்பட்ட பதினான்கு இரத்தினங்களுள் , 

ஜீவரத்தினம் ஏழு . 


யானை தேர் குதிரை கருவி காலாள் 
எத்தனை சூழினும் அத்தனைக்கு மத்தனையாகி 
உழிதரு மரகதமேனி மாவென்னு மிரத்தினமும் , 
அண்டமுற் நிமிர்வரைபோ ரானைகளுக் கரியேயாய் 
எண்டிசையும் படையிரிய விடியுருமா வென முழக்கிக் 
காற்றுத்தீ எனக்கடுகிக் காலத்துயிருண்ணும் 
கூற்றுப்போல் கொடியதொரு கொலைக்களிறாம் இரத்தினமும் , 
பரிப்பந்தி தேர்க்கூட்டம் பாய்களிற்றின் ஒலிகளுடன் 
பெருத்துயர்ந்த திண்மதிலும் பீடார்ந்த மண்டபமும் 
அம்பலங் களுமாறச் சாலையுங்கூ டங்களும் 
கோபுரங்களும் குறைவின்றி நிறைவெய்தப் 
பன்னிரண்டோ சனைவிரிவாம் பதியமைக்கும் பெருந்தச்சனும் , 
சீதகாலத்தி லுஷ்ணமாய்ச் செழுங்கோடையில் குளிர்சிறந்து 
காதல் பெருகும் கவின் இளமையும் 
வேந்தர்களால் விருப்புடைய விரைகுழலா ரனைவரிலும் 
ஆய்ந்ததோர் குணமுடைய அருங்கலப்பெண் இரத்தினமும் , 
போர்த்தொழிற்கண் நிலையுடைமையும் பொருபடையின் வித்தகமும் 
ஆர்த்தமைந்த வாகனங்களின் அழகமைந்த பெருங்கல்வியும் 


17 


யூகங்களை வகுக்க வன்மையும் உற்றிடத்துப் பேராண்மை 
வேரங்களால் செயிர்த்துவந்த வேற்றரசை வெல் திறமும் . 
செப்பியவும் பிறகுணமும் செய்து தன் நலங்காட்டும் 
அப்படித்தாய் அரசுவக்கும் சேனாபதி ரத்தினமும் , 
எப்பொருளும் அறநெறியால் ஈண்டியபண் டாரங்களை 
தப்பாமை யடைத்துவைத்து அவை தகைபெறமுன் வழங்குதலும் 
கண்டார்க்கே யருளுடைமையும் கனவிலும் பொய் யுரையாத 
பண்டாரியாய்ச் சிறந்த பரிசமைந்த இரத்தினமும் , 
நிகழ்ந்ததுவும் போன துவும் வருவதுவும் மனவேகம் 
புகழ்ந்துரைக்கும் நிமித்திகனாம் பொய்தீர்ந்த இரத்தினமும் . 


அஜீவ இரத்தினம் ஏழு . 


துன்னிருளை அறத்துறக்கும் சூரிய சந்திரர் போல 
மின்னொளியால் மனம் வேண்டும் வெளியெல்லாம் வரவிரிக்கும் 
மன்னியகா கணியென்னும் மாண்பமைந்த இரத்தினமும் , 
வேந்தனது பணியாலே விரிதிரை சூழ் மேதினியில் 
காய்ந்தவரை உயிர்செகுக்கும் கதிராழி இரத்தினமும் , 
நரபதிதன் பணியென்று நாற்பத்தெண் காதம் வளர் 
திரை போல் நீர் மேல்விரியும் சரும மகா இரத்தினமும் , 
நஞ்சினொடு மாயங்கள் நணுகாமல் காக்க வல்ல 
எஞ்சலில் திகழ் சூளா மணி என்னும் இரத்தினமும் , 
மேடுகளும் வரையிடங்களும் விழு குழியும் வியத் தக்க 
காடுகளும் நிரவ வல்ல கடுந்தண்டா ரத்தினமும் . 
கன்மழையும் கார்மழையும் கனன்மழையும் மாயத்தால் 
மன்னவரும் வானவரும் பொழிந்தாலும் வழிந்தோட 
விடை . நின்ற தந்திரத்தால் எய்தாமை காத்துய்க்கும் 
குடை என்னும் பெயருடைய கொள்கைமிக்க இரத்தினமும் , 
குழுவாகிய கம்பலையும் குதிரைகளும் கொடி படையும் 
வழுவாமல் கொல்லவல்ல வாள் என்னும் இரத்தினமும் , 


இத்தன்மைத்தாகிய , ஈரேழிரத்தின மும் முன்னுரைத்த 
தன்மை நவநிதியும் அமைவுற உடையனாகிய சக்கரவர்த்தி - சகர 
ராஜன் என்டவனுக்கு ஸ்ரீ இன்னும் எவ்வகைத்தோ எனின் , 


திருவுருவும் திட்பமும் திறலுடைமைத் தேவர் 
மருவி யுடன்காத்தல் காட்சி முருகுடைய 
தார்வேந்தர் எல்லாந் தனக்குநேர் இன்மையால் 
ஆர் வேந்தர் ஒப்பார் அவற்கு ! 


தொடர்பு : II 


இதயத்திலுன்கு தீர்த்தங்கரரின் சரிதங்களைக் In றுகிற 
ஸ்ரீ புராணம் என்னும் ஜைன சமய நூலிலே , ஆதிநாதர் புராணத் , 
திலே , நவநிதிகளின் இயல்பும் ஜீவ அஜீவ சத்தினங்களின் 
இயல்பும் இவ்வாறு கூறப்படுகின்றன : -- 


இவனுக்கு நிதிகள் ஒன்பது . 

அவையாவன காளம் , 
மஹாகாளம் , கைஸர்ப்பம் , பாண்டுகம் , பத்மம் , மாணவம் , பிங்கலம் , 
சங்கம் , சர்வரத்தினம் என . அவற்றுள் , காளம் என்னும் நிதி , 
வீணா வேணு மிருதங்கம். முதலாகிய வாத்தியங்களைக் கொடுக்கும் . 
ம்ஹாகாளம் என்பது உழவு தொழில் வரைவு வாணிஜ்யம் வித்யா 
சில்பங்களை 

முடிக்குங் கருவிகளைக் கொடுக்கும் . நைசர்ப்பம் 
என்பது ஆசன சயனாதிகளைக் கொடுக்கும் . பாண்டுகம் என்பது 
சர்வ தான்யங்களையும் ஷட்ரசங்களையும் கொடுக்கும் . . பத்மம் 
என்பது , பட்டுந்துகிலும் முதலானவற்றைக் கொடுக்கும் . மாணவம் 

ஸஸ்த்ரங்களையும் அஸ்த்திரங்களையும் கொடுக்கும் . 
பிங்கலம் திவ்யாபரணங்களைக் 

கொடுக்கும் . சங்கம் 
என்பது , படகமத்தளாதிகளைக் கொடுக்கும் . சர்வரத்னம் என்பது 
நானாவித சர்வரத்தினங்களையும் கொடுக்கும் . 


என்பது , 


என்பது 


இவனுக்கு இரத்தினங்கள் பதினாலு . அவற்றுள் ஜீவரத் 
னம் ஏழாவன -ஸ்திரீயும் புரோகிதனும் சேனாபதியும் 

கிருக 
பதியும் ஸ்தபதியும் - அஜமும் அஸ்வமும் என . -அஜீவரத்னம் 
ஏழாவன - சக்கரமும் தண்டமும் சத்ரமும் மணியும் காகிணியும் 
வாளும் சர்மமும் என . 


முற்றிற்று , 


